﻿164. வானங்கள் மற்றும் பூமியைப் படைத்திருப்பதிலும், இரவு, பகல் மாறிமாறி வருவதிலும், மக்களுக்குப் பயன் அளிப்பவற்றை(ச் சுமந்து)கொண்டு கடலில் செல்லும் கப்பலிலும், வானிலிருந்து அல்லாஹ்  (மழை)நீரைப் பொழியச்செய்து, அதன் மூலம் பூமியை, அது வறண்டுபோன பின்னர் உயிர் பெறச்செய்வதிலும், அதில் பல்வேறு உயிரினங்களைப் பரவச்செய்திருப்பதிலும், காற்றுகளை மாறிமாறி வீசச்செய்வதிலும், வானத்திற்கும் பூமிக்கும் இடையே கட்டுப்படுத்தப்பட்டுள்ள மேகத்திலும் அறிவுள்ள மக்களுக்குச் சான்றுகள் பல உள்ளன.
-----------------------------------------
ஏக இறைத் தத்துவத்தை நிரூபிக்கும் சான்றுகளை இந்த வசனத்தில் அல்லாஹ்  கூறுகிறான். முதலில், வானங்கள் மற்றும் பூமியைப் படைத்திருப்பதில் அறிவாளிகளுக்குச் சான்றுகள் உள்ளன என்கிறான் அல்லாஹ் .
வானங்கள் உயரமாகவும் மென்மையாகவும் விசாலமாகவும் அமைக்கப்பட்டுள்ளன. அவற்றில் கோள்களும் விண்மீன்களும் சுழன்றுவருகின்றன. பூமி அடர்த்தியாகவும் தாழ்வாகவும் படைக்கப்பட்டுள்ளது. அதில் கடல், மலை, காடு, கட்டடம் ஆகியவை உள்ளன. பூமியில் மனிதர்களுக்குப் பயன் தருபவையும் உள்ளன.

மாறிமாறி வரும் இரவு, பகல் 
---------------------------------
அடுத்து "இரவு, பகல் மாறிமாறி வருவதிலும் சான்றுகள் உள்ளன" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
அதாவது இரவு போகும்; பகல் வரும். பகல் போகும்; இரவு வரும். ஒரு விநாடிகூடத் தாமதிக்காமல் குறித்த நேரத்தில் இது நடக்கிறது. இதையே மற்றொரு வசனத்தில், "சூரியனால் சந்திரனை (நெருங்கி)ப் பிடிக்க இயலாது. பகலை இரவு முந்தாது. ஒவ்வொன்றும் (அதனதன்) வட்டப் பாதையில் சஞ்சரிக்கின்றன" (36:40) என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
சில நேரங்களில், இரவு நீண்டு பகல் சுருங்குகிறது. சில நேரங்களில், பகல் நீண்டு இரவு சுருங்குகிறது. இதையே, "அவன் இரவைப் பகலில் நுழைக்கிறான்; பகலை இரவில் நுழைக்கிறான்" என்று மற்றொரு வசனம் (35:13) கூறுகிறது. இரவின் நேரத்திலிருந்து சிறிதளவைப் பகலிலும், பகலின் நேரத்தில் சிறிதளவை இரவிலும் இறைவன் சேர்த்துவிடுகிறான்.
அடுத்து "மக்களுக்குப் பயன் அளிப்பவற்றை (சுமந்து)கொண்டு கடலில் செல்லும் கப்பலிலும் சான்றுகள் உள்ளன" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
அதாவது ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்குக் கப்பலைச் சுமந்துசெல்லுமாறு கடல் வசப்படுத்தப்பட்டுள்ளது. இது மக்களின் வாழ்க்கைத் தேவைகளுக்கும், அப்பகுதி மக்களிடம் உள்ள பொருட்களைக்கொண்டு இப்பகுதி மக்கள் பயன் பெறுவதற்கும், இங்குள்ள சரக்குகளை அங்குள்யோரிடம் ஏற்றிச் செல்வதற்கும், அவர்களின் சரக்குகளை இங்கு ஏற்றிக்கொண்டுவருவதற்கும் பயன்படுகிறது.
அடுத்து "வானிலிருந்து அல்லாஹ்  (மழை)நீரைப் பொழியச் செய்து, அதன் மூலம் பூமியை, அது வறண்டுபோன பின்னர் உயிர் பெறச்செய்வதிலும் சான்றுகள் உள்ளன" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். இதையே, "வறண்ட பூமி அவர்களுக்கு ஒரு சான்றாகும். அதற்கு நாம் உயிர் கொடுத்து, அதிலிருந்து தானியத்தை வெளிப்படுத்துகிறோம். அதையே அவர்கள் உண்ணுகிறார்கள்" என்று மற்றொரு வசனத்தில் (36:33) அல்லாஹ்  குறிப்பிட்டுள்ளான்.
அடுத்து "அதில் பல்வேறு உயிரினங்களைப் பரவச்செய்திருப்பதிலும் சான்றுகள் உள்ளன" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
அதாவது பல்வேறு வடிவங்களையும் நிறங்களையும் பயன்பாடுகளையும் கொண்ட, அளவில் சிறியதும் பெரியதுமான பல்வேறு உயிரினங்களை அல்லாஹ்  படைத்துப் பரவச் செய்துள்ளான். அவையனைத்தையும் அவன் அறிந்திருப்பதோடு அவற்றுக்கு உணவும் வழங்குகிறான். அவற்றில் எதுவும் அவனுக்கு மறைந்ததன்று.
இதையே, "பூமியிலுள்ள உயிரினம் எதுவாக இருந்தாலும், அவற்றுக்கு உணவளிப்பது அல்லாஹ் வின் பொறுப்பே ஆகும். அவற்றின் வாழிடத்தையும் அடக்கவிடத்தையும் அவன் அறிவான். அனைத்தும் தெளிவான பதிவேட்டில் உள்ளன" (11:6) என்று வேறொரு வசனம் குறிப்பிடுகிறது.

மாறிமாறி வீசும் காற்று 
------------------------------
அடுத்து "காற்றுகளை மாறிமாறி வீசச்செய்வதிலும் சான்றுகள் உள்ளன" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். காற்று சில வேளை இறையருளைச் சுமந்துவரும்; சில வேளை இறைவனின் தண்டனையைக் கொண்டுவரும். சில வேளை மேகத்திற்கு முன்னர் (மழை வரும் என்று) நற்செய்தி சொல்ல வரும்; சில நேரங்களில் மேகங்களை ஒன்று திரட்டும். சில நேரங்களில் (திரண்டிருக்கும் மேகங்களைப்) பிரிக்கவும்செய்யும்; சில வேளை அதைச் சுத்தமாக கலைத்தும்விடும். சில வேளை தென்றலாக வீசும்; சில வேளை புயலாகத் தாக்கும்.
அடுத்து "வானத்திற்கும் பூமிக்கும் இடையே கட்டுப்படுத்தப்பட்டுள்ள மேகத்திலும் சான்றுகள் உள்ளன" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். வானத்திற்கும் பூமிக்கும் இடையே சென்றுவரும் அந்த மேகம், அல்லாஹ்  நினைக்கும் இடங்களுக்கும் நிலங்களுக்கும் அவன் திருப்பிவிட்டவாறு சென்றுவரும்.

இறைவன் ஒருவன் என்பதற்குச் சான்றுகள் 
-----------------------------------------
இந்த அனைத்துப் படைப்புகளிலும் அல்லாஹ்  ஒருவன் என்பதற்குச் சான்றுகள் உள்ளன. இதையே, "வானங்கள் மற்றும் பூமியைப் படைத்திருப்பதிலும், இரவு, பகல் மாறிமாறி வருவதிலும் அறிவுடையோருக்குச் சான்றுகள் பல உள்ளன" (3:190) என்று மற்றொரு வசனத்தில் அல்லாஹ்  குறிப்பிட்டுள்ளான்.
அதாஉ (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: "உங்கள் இறைவன் ஒரே இறைவனே. அவனைத் தவிர வேறு இறைவனில்லை. அவன் அளவிலா அருளாளனும் நிகரிலா அன்புடையோனும் ஆவான்" என்ற முந்தைய வசனம் (163) நபி (ஸல்) அவர்களுக்கு மதீனாவில் அருளப்பெற்றது.
அப்போது, "அனைத்து மக்களுக்கும் எவ்வாறு ஓர் இறைவன் போதுமாவான்?" என்று மக்காவில் குறைஷி இறைமறுப்பாளர்கள் கூறினர். அப்போதுதான் மேற்கண்ட இந்த வசனத்தை (164) அல்லாஹ்  அருளினான்.
இதன் மூலம், அல்லாஹ்  ஏக இறைவன் என்றும், (உலகத்திலுள்ள) அனைத்திற்கும் அவனே இறைவன் என்றும், அவனே அனைத்தையும் படைத்தவன் என்றும் அவர்கள் அறிய வேண்டும்.
அபுள்ளுஹா (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: "உங்கள் இறைவன் ஒரே இறைவனே" என்ற வசனம் (163) அருளப்பெற்றபோது, "இதுதான் உண்மை என்றால் அதற்கான சான்றை அவர் நம்மிடம் கொண்டுவரட்டும்" என இணைவைப்பாளர்கள் கூறினார்கள். அப்போதுதான், இந்த வசனத்தை (164) அல்லாஹ்  அருளினான்.
